ஆல்பர்ட் 
ஐன்ஸ்டைன் 


ஆல்பர்ட் 
ஐன்ஸ்டைன் 


ALBERT EINSTEIN 


ALBERT EINST 


INSTEIN 


உலகப் புகழ் பெற்ற விஞ்ஞானியும் , நம் காலத்தின் மிக 
முக்கிய சிந்தனையாளருமான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் 1879ம் 
ஆண்டு ஜெர்மனியில் பிறந்தார் . 1933ம் ஆண்டு , அடால்ஃப் 
ஹிட்லர் யூதர்களுக்கிழைத்த கொடுமைகள் காரணமாக 
அவர் ஜெர்மனியை விட்டு அமெரிக்காவுக்குச் சென்றார் . 


முக்கிய கண்டுபிடிப்புகள் 
பல செய்திருந்தாலும் , 
சார்பியல் தத்துவமே ! 
உலகெங்கிலும் அவரை 
புகழ்பெறச் செய்தது . 
இத்தத்துவத்தின் 
சமன்பாடு E = mc2 
அறிவியலில் புகழ் பெற்ற 
ஒன்று . இதில் , E - ஆற்றல் , 
m - நிறை , C - ஒளியின் 

வேகம் . 


E = mc " 
E stands for energy 
m stands for matter 
s stands for the 

Speed of light 
multiplied by 
itself 


ஐந்து வயதில் , ஆல்பர்ட் 

நீ எப்படிப் பிடித்தாலும் , திருப்பினாலும் 
நோய்வாய்ப்பட்டிருந்த போது , அவரின் 

| இதன் முள் வடக்குத் திசையையே காட்டி 
தந்தை பரிசு ஒன்றை அளித்தார் . 

நிற்கும் . மாலுமிகள் கடலில் பயணிக்க 
மகனே , உனக்காக 

இது இதைப் பயன்படுத்துவர் . 
நான் ஒரு திசைமானி எதற்குப் 
வாங்கி 

பயன்படும் ? 
வந்திருக்கிறேன் 


1 . தியரி ஆஃப் ரிலேடிவிடி 


அட ! நான் எப்படித் 
திருப்பினாலும் 
ஒரே திசையையே 
காட்டுகிறதே . 


சுற்றிலும் வெற்றிடமாய் இருப்பினும் 
கண்ணுக்குத் தெரியாத எதுவோ 
இந்த முள்ளை நகர்த்துகிறது . 


திசைமானியை குறித்தே நீண்ட 
நேரம் யோசித்துக்கொண்டிருந்தான் 

சிறுவன் ஆல்பர்ட் . 


ஆல்பர்ட்டின் தாயாருக்கு 
இசையின் மீது விருப்பம் 
அதிகம் . பெரும்பாலான 
மாலை வேளைகளில் 
நண்பர்களோடு இசைக் 
கச்சேரிகளில் 
ஈடுபடுவார் . 


ALBERT EINSTEIN 


தாயும் அவரின் நண்பர்களும் மொஸார்ட்டின் வயலின் சொனாட்டாக்கள் 
வாசித்தார்கள் என்றால் ஆல்பர்ட் மெய்மறந்து கேட்டுக்கொண்டே 

இருப்பான் . 


ஒரு நாள் . .. 


இசை கற்க 
ஆசிரியர் ஒருவரிடம் 

சென்றார் . 


இது உனக்காக , 
நீ கண்டிப்பாக 
- இசை 
கற்றுக்கொள்ள 
வேண்டும் . ) 


ம்ம் ...முயற்சி செய் , 
ஸ்வரங்களை 
முயற்சி செய் . 
முயற்சியுடையோர் 
இகழ்ச்சியடையார் 


சில நாட்கள் 
கழித்து. . 


ஆஹா! என்ன அருமையான 

ஒரே விஷயத்தை மறுபடி 
ராகம் . ஆனால் நீ 

மறுபடி செய்வது எனக்கு 
ஸ்வரங்களை அல்லவா பிடிப்பதில்லை அம்மா . 
பழக வேண்டும் . 


தன் வாழ்நாள் முழுக்க வயலின் மீது தீராக் 
காதல் கொண்டிருந்த ஐன்ஸ்டைனுக்கு 
மனனம் செய்து கற்பது பிடிக்காது . 


அட , அல்ஜீப்ரா மிகவும் 
சந்தோஷமளிக்கும் 
| பாடமாயிற்றே ! 


ஆல்பர்ட்டின் மாமா ஜேக்கப் ஒரு 

பொறியாளர் . 
ஹே ஆல்பர்ட் , என்ன 

மாமா , இந்த 
பிரச்சனை ? 

இயற்கணிதம் 2 
மிகக் கடினமாக 
இருக்கிறது . 


னை 


! 


| 


அப்படியா ? 


இதோ உன் கணக்கின் 
விடை , சரியா ? ! 


ஆம் , இதில் , நாம் ஒரு முடிவில் அதை தேடிக் 
விலங்கைத் தேடிக் 

கண்டுபிடிக்கிறோம் . பின் 
கொண்டிருக்கிறோம் . 

அதற்கு பெயரிடுகிறோம் . 
அதன் பெயர் நமக்குத் 
தெரியாததால் அதை " X " என 

அழைக்கிறோம் . 


ஆம் , சரி ! 


2 . அல்ஜீப்ரா 


ALBERT EINSTEIN 


நண்பன் ஒருவன் சில புத்தகங்களை 

ஆல்பர்ட்டுக்கு அளித்தான் . 
இதோ உனக்காக 

மிக்க 
இரு புத்தகங்கள் . 

நன்றி ! 
ஒன்று இயற்பியல் 

சம்பந்தமானது 
மற்றது ஜியோமெட்ரி 

குறித்தது . 


சில வாரங்கள் கழித்து.... 
வா மாக்ஸ் ! 

மன்னித்துக் 
அற்புதமான கொள் ஆல்பர்ட் . 
கணக்கு ஒன்று | இயற்பியலிலும் , 
இருக்கிறது . நீ 

கணிதத்திலும் நீ 
எனக்கு 

என்னை விடவும் 
உதவுவாயா ? 

எங்கோ முன்னே 
| இருக்கிறாய் . 


ஆனால் பள்ளியிலோ . . 


சார் , எனக்கு ஒரு .. . 


இல்லை ! நீ கேள்விகள் 
எதுவும் கேட்கக்கூடாது . 
புத்தகத்தில் இருப்பதை 
மனப்பாடம் செய்து , நான் 
கேட்கும் போது ஒப்பிக்கக் 

கற்றுக்கொள் . 


பள்ளி என்பது ஒரு ராணுவம் . இங்கு 
ஆசிரியரே அதிகாரி . அவர் சொல்லே 
வேதவாக்கு . ஒருவர் போல் மற்றவர் 

இருக்க வேண்டும் , யாருக்கும் 
தனித்தன்மை என்பதே இல்லை . 


வீட்டில் ...... 


நாம் ஏன் வேறொரு 

| மகனே , உனக்கு 
நாட்டிற்குச் 

இன்னும் போரிடும் 
செல்லக்கூடாது ? 

வயதாகவில்லை . 
இங்கிருந்தால் நான் 
போரிட்டு இறக்க 

நேரிடும் . 


இப்போதே 
அதைக் குறித்து 
யோசிக்க 
வேண்டிய 
அவசியமில்லை 


ஆனால் , விரைவில் தந்தையின் 

என் வியாபாரமோ 

படுத்துவிட்டது . நம் 
வியாபாரம் நஷ்டத்திற்குள்ளானது . 

உறவினர் ஒருவர் 
இத்தாலியில் ஒரு வேலை 
ஏற்பாடு செய்திருக்கிறார் . 


அப்படியானால் , 
நாம் இத்தாலிக்குச் 
சென்றுவிடுவோம் . 


இதைத்தான் நான் | 
விரும்பினேன் . வேறோர் 
நாட்டிற்குச் சென்று ..... 


ஆனால் மகனே , 

நீ இங்கேயே இருந்து பட்டம் பெற 
நீ முதலில் உன் 

முயற்சி செய் . அப்போது தான் 
படிப்பை 
முடித்தாக 

உனக்கு நல்லதொரு 
வேண்டுமே ? 

பல்கலைகழகத்தில் 
இடம் கிடைக்கும் . 


ALBERT EINSTEIN 


பின்பு ஒரு நாள் தலைமை ஆசிரியர் ஆல்பர்ட்டை 
உறவினர்களோடு 

அழைத்து . . 
தங்கிக்கொண்டு 

நீ பள்ளியில் இருந்து நின்று விடு. உன் 
தன் படிப்பைத் 

தொடர் கேள்விகளால் உன் 
தொடர்ந்த 

நண்பர்களும் கெட்டுப் போகிறார்கள் . 

இனியும் நீ இங்கு இருக்க முடியாது . 
மன வருத்ததுடனே 
தன் நாட்களை 

என்ன ? நான் 
கழித்தான் . 

பள்ளியை 
விட்டுச் செல்ல 
வேண்டுமா . 


ஆல்பர்ட் 


ஆல்பர்ட் இத்தாலியில் 
இருந்த பெற்றோரிடம் 

சென்றான் . 


அங்கு கலை மற்றும் 
ஓவியக்கூடங்களுக்குச் 

சென்றான் . 


படகை செலுத்தவும் . . 


இசை நிகழ்ச்சிகளை 

ரசித்தான் . 


மலை ஏறவும் 
கற்றுக்கொண்டான் . 


ஆனால் சில மாதங்கள் கழித்து ... 
நீ உன் சொந்தக் 

டிப்ளமோ 
காலில் நிற்கும் 

பட்டம் 
நேரம் வந்துவிட்டது 

இல்லாமல் 
நீ ஏன் ஒரு மின் 

பல்கலைகழக - 
பொறியாளராக 

த்தில் இடம் 
ஆகக் கூடாது ? 

கிடைக்காதே ? 


ஸ்விஸ் பாலிடெக்னிக்கில் 
சேர நுழைவுத் தேர்வில் 
வென்றால் போதும் . உனக்கு 
அதை எழுத வயது போதாது . 
ஆனால் முயற்சி செய்து 
பார்ப்பதில் தவறில்லை . 


தேர்வில் தோல்வியுற்ற ஆல்பர்ட்டை தலைமை ஆசிரியர் அழைத்து 
ஸ்விஸ் 
நாட்டிலுள்ள 

கணிதத்தில் உனக்கு நல்ல 
சூரிக் நகரத்திற்கு 

திறமை இருக்கிறது . 

அராவ் என்ற ஊரிலிருக்கும் 
தேர்வெழுதினான் 

பள்ளிக்குச் சென்றால் , 
16 வயதேயான 

உன்னால் இத்தேர்வில் 
ஆல்பர்ட் . 

நிச்சியம் வெல்ல முடியும் . 


சென்று 


அராவ் என்ற அவ்வூர் சூரிக் க்கில் இருந்து 20 | 
மைல் தொலைவில் இருந்தது . ஆசிரியர் ஒருவரின் 
குடும்பத்தோடு தங்கிய ஆல்பர்ட்டுக்கு அப்பள்ளியும் 
அந்நாடும் , மக்களும் மிகவும் பிடித்துப் போனது . 


இந்நாடும் இப்பள்ளியும் 
அற்புதம் . இங்கு யாரும் 
யாருக்கும் கட்டளைகள் 
இடுவதில்லை . ஒருவர் 
சுயமாக சிந்திக்க ஏற்ற 
சூழல் இங்கே இருக்கிறது . 


ALBERT EINSTEIN 


சந்தோஷிக்க பல வாய்ப்புகள் இருந்தன 


அது மிலேவா 
மாரிக் . 


ஒரு 
வருடத்திற்கு 
பின் , ஸ்விஸ் 
பாலிடெக்னிக் 

தேர்வில் 
வென்றான் 
ஆல்பர்ட் . 
அடுத்த நான்கு 
வருடங்கள் 
மாணவப் 
பருவம் . 


யாரவள் ? கணித வகுப்பில் 

பார்த்திருக்கிறேன் 
ஆனால் என்ன பெயர் 
என்று தெரியவில்லை . 


மிக விரைவிலேயே சீக்கிரம் படிப்பை 

அவர்கள் முடித்து ஒரு நல்ல 
நண்பர்களானார்கள் வேலை தேட 

வேண்டும் . பிறகு 
தான் திருமணம் . 


வகுப்பில் 
ஆல்பர்ட்டின் 
மற்றொரு 
நண்பன் 
மார்ஸல் 
க்ராஸ்மன். 


இவ்வுலகையே 
புரட்டிப் போடும் பல 
| புதிய சிந்தனைகள் 
| குறித்து யோசித்து 
வருகிறேன் . ஆனால் 
அவை இன்னும் 

இங்கு 
கற்பிக்கப்படவே 

இல்லை . 


அவை குறித்து மேலும் படிக்க 
நேரமேயில்லை . வகுப்பிலேயே 
என் நாள் கழிந்து விடுகிறது . 


நீ அவற்றில் கவனம் செலுத்து . நான் 
வகுப்பில் கவனமாகக் குறிப்பெடுத்து , 
தேர்வுக்கு என்ன படிக்க வேண்டுமோ 
அதை உனக்குச் சொல்கிறேன் . 


இந்த உதவியால் ஆல்பர்ட் 
தேர்வுகளில் வெற்றி பெற முடிந்தது . 


ஆகஸ்ட் 1900 ல் 

ஆல்பர்ட்டும் 
நண்பர்களும் பட்டம் 

பெற்றனர் . 


நீ அடுத்து 
என்ன செய்ய 
போகிறாய் ? 


ஆசிரியர் ஆகப் 
போகிறேன் . 


ஆனால் , 
வகுப்புகளுக்கு 
சரிவர செல்லாத 
காரணத்தால் 
ஆல்பர்ட்டுக்கு 
அங்கு ஆசிரியர் 

பதவி 
அளிப்பதற்கு 

யாரும் 
விரும்பவில்லை . 


எனக்கொரு வேலை வேண்டும் . 
அதற்கு முன் , நான் இந்த ஸ்விஸ் 
நாட்டின் குடிமகன் ஆக வேண்டும் . 
இதன் பொருட்டே நான் சிறுகச் 
சிறுகச் சேமித்து வைத்திருக்கிறேன் 


கனிவும் சுதந்திர 
உணர்வும் நிறைந்த 
இந்நாட்டில் பல 
தரப்பட்ட மக்கள் 
அமைதியாகவும் 
ஒற்றுமையாகவும் 
வாழ்கிறார்கள் . 


1901 ம் ஆண்டு ஸ்விஸ் குடியுரிமை பெற்ற 

ஐன்ஸ்டைன் தன் வாழ் நாள் முழுதும் 
அதை மதிப்பு மிக்க ஒன்றாகக் கருதினார் . 


அப்படியா , சரி . 


1902 ம் ஆண்டு 
தன் நண்பன் 
மார்ஸலின் 
உதவியால் 
பெர்ன் என்ற 
ஊரில் இருந்த 

காப்புரிமை | 
அலுவலகத்தில் 
பணியில் 
சேர்ந்தார் . 


நீ இந்த மாதிரியை ஆய்வு 
செய்து இது புதுவிதமான 
கண்டுபிடிப்பா என 
அறிக்கை அளிக்க 

வேண்டும் . அது 
காப்புரிமைக்கு பயன்படும் 


ALBERT EINSTEIN 


நீடூழி வாழ்க 
மணமக்கள் ! ! 


பெர்னில் பல புதிய 

என் 
நண்பர்களின் வாழ்வுக்கேற்ற 
அறிமுகம் கிடைத்தது . ஊதியம் . மற்ற 

விஷயங்கள் 

குறித்து 
சிந்திக்க நேரம் 
| கிடைக்கிறது . 


விரைவில் | 
ஆல்பர்ட்டும் 
மிலேவாவும் 
மணம் புரிந்து 
கொண்டனர் . 


ஆல்பர்ட் ? 


அடுத்த வருடத்தில் | 
அத்தம்பதியருக்கு ஒரு மகன் 
பிறந்தான் - ஹான்ஸ் ஆல்பர்ட் 


உள்ளே 
வா ! 


ஆல்பர்ட் என்ன செய்து கொண்டிருந்தாலும் 
ஒரு புத்தகம் அவர் அருகிலேயே இருக்கும் . 


ம்ம் ... பிறகு ... 
ஆம் ... இது சரி 


ஒரு 
குறிப்புப் 
புத்தகமும் 
இருக்கும் . 


1905 ம் ஆண்டு | நண்பர் ஒருவருக்கான கடிதத்தில்....| முதலாவது ஆய்வறிக்கை 
அவரின் நான்கு 

கதிர்வீச்சு மற்றும் ஒளி 
முக்கியமான 

தொடர்பானது . நான்காவது 
ஆய்வறிக்கைகள் 

காலம் , விசும்பு போன்ற 
அறிவியல் இதழ் 

கோட்பாடுகளை 
ஒன்றில் 

மாற்றியமைக்கக்கூடியது . 
பிரசுரமாயின . 
16 வருடங்கள் 
கழித்து அவற்றில் 

ஒன்று 
ஐன்ஸ்டைன் 
நோபெல் பரிசு 

பெறக் 
காரணமானது . 


உலகில் பலருக்கு இந்த முக்கியமான கோட்பாடுகள் குறித்து தெரியாவிட்டாலும் . 
பல விஞ்ஞானியர்கள் உற்சாகமாகக் கொண்டாடினர் . 
போலந்தில் ஒரு புதிய ஜெர்மனியில் இது 

ஒரு சிலரோ. . 
கோபர்னிகஸ் 

அறிவியலின் 
தோன்றி 

இந்த ஐன்ஸ்டைன் 

ஒரு முக்கியப் 
விட்டான் . 

ஒரு 
படைப்பு , நாம் 
ஜன்ஸ்டைனின் 

பைத்தியக்காரன் 

கண்டிப்பாக 
பேப்பரை படி ! 

படிக்க 
வேண்டும் 


சூரிக் கின் ஃப்ரொபசர்கள் 
சங்கடத்தில் நெளிந்தனர் . 


ஐன்ஸ்டைன் 
ஸ்விஸ் குடிமகன் 
தானே ? ! அவர் 
இங்கு தானே 

பணியில் 
இருக்கிறார் ? 


தற்போது இல்லை , 
ஆனால் கூடிய விரைவில் 
வரலாம் என 
நினைக்கிறேன் 


முன்பு வேலை தர மறுத்தவர்கள் , இப்போது 
தாமாகவே வேலை தர முன்வந்தனர் . 


ALBERT EINSTEIN 


நீங்கள் ப்ராக் 

செல்ல 
வேண்டும் . 


ப்ராக் ல் எனக்கு 
1909 ல் சூரிக் 

பேராசிரியர் பதவி 
பல்கலையில் 

அளிக்கிறார்கள் . இதனால் 
இணைப் | எனக்கு அதிக ஊதியமும் என் 
பேராசிரியானார் ஆய்வுக்கான நேரமும் 
ஐன்ஸ்டைன் . 

கிடைக்கும் . 
1910 ல் 2வது 
மகனும் பிறக்க 
1911 ல் ப்ராக் 
நாட்டிலுள்ள 

பல்கலை 
கழகத்திற்குச் 
சென்றார் அவர் . 


என் மதம் என்ன ? என்று 
கேட்டிருக்கிறார்கள் . மனிதர்களை 
இவ்வாறு பகுப்பதில் எனக்கு 
உடன்பாடில்லை 


நீ , க்ரேக்க - ஆர்த்டாக்ஸ் மதம் , 
நான் ஒரு யூதன் . ஆனால் , கடவுள் 
என்பவர் இந்த வெற்று 
அடையாளங்களுகெல்லாம் 
அப்பாற்பட்டவர் . 


ப்ராக் ல் 


கூடவே ஒரு 
பணிப்பெண் ! 


நம் வாழ்க்கை தான் 
எப்படி முன்னேறி 
விட்டது . பெர்ன் ல் 
எண்ணெய் விளக்கு , 
சூரிக் ல் காஸ் விளக்கு , 
இங்கோ மின்விளக்கு ! 


இதோடு மற்ற விஷயங்களும் இருந்தன . 


ஜெர்மானியர் , செக் 
மக்களை இழிவாக 
நினைக்கிறார்கள் . செக் 
மக்கள் ஜெர்மானியரை 
வெறுக்கிறார்கள் . 
யூதர்களை பிரித்துப் 
பார்க்கிறார்கள் . என் 
வேலை என்னவோ 
நன்றாகத்தான் இருக்கிறது . 


18 மாதங்களுக்குப் 
பின் , ஐன்ஸ்டைன் 
ப்ராக் ல் இருந்து சூரிக் 

திரும்பினார் . 


எங்கு நான் நுழைவுத்தேர்வில் 
தோற்றேனோ , எங்கு எனக்கு 
வேலை மறுக்கப்பட்டதோ அங்கு 
எனக்கு பேராசியர் பதவி இன்று ! 


ஐரோப்பா முழுதும் 

பிரபலம் 
அடைந்த 
ஐன்ஸ்டைனை 
பல பல்கலை 
கழகங்கள் 
உரையாற்ற 
அழைத்தன . 
இவற்றில் பல 
தாமே வேலையும் 
கொடுக்க முன் 
வந்தன . 


அவரின் வகுப்புகள் 
மிகப் பிரபலம் . 


ஒரு சில சமயங்களில் ... 


புரியாத போது 
தயவுசெய்து 
கேள்வி 
கேளுங்கள் . 
நான் கேள்விகளை 
நம்புகிறேன் . 


ஒரே ஒரு நிமிடம் , நான் 

- இதை 
குறித்துக்கொள்கிறேன் 


வை 


ALBERT EINSTEIN 


ஒரு நாள் , சிலர் அவரை சந்தித்து 
தலை சிறந்த 

புதிதாக 
விஞ்ஞானியர் தொடங்கப்பட 
இருப்பது 

இருக்கும் 
ஜெமனியிலே , இயற்பியல் 
நீங்களும் அங்கு இன்ஸ்டிட்யூடின் 
செல்ல வேண்டும் . 

தலைமையை 
நீங்கள் தான் 
ஏற்க வேண்டும் . 
ஊதியமும் 

அதிகம் 
கிடைக்கும் . 


கற்பிப்பதற்கும் , - நல்லதொரு | 
ஆராய்ச்சியில் வாய்ப்புதான் . ஆனால் 
ஈடுபடுவதற்கும் | நான் ஜெர்மானியன் 
உங்களுக்கு முழு 

அல்லவே . ஸ்விஸ் 
சுதந்திரம் உண்டு. 

குடிமகனாகவே 
நான் வருவதை 
ஏற்பீர்களா ? 


ஜெர்மானியர் அதை 
ஏற்றுக்கொண்ட பின்பு ஐன்ஸ்டைன் 
குடும்பத்துடன் 1914 ஏப்ரலில் 
பெர்லின் சென்றார் . பின்பு , 
தம்பதிகள் பிரிந்தனர் . மிலேவா 
சிறுவர்களுடன் சூரிக் சென்றார் . 


நாம் விவாகரத்து 
செய்ததே நல்லது . 
நண்பர்களாகவே 
இருப்போம் . 


என்றாவது நான் 
நோபெல் பரிசு 
பெற்றால் . அது 
உனக்குத்தான் . 


போர் என்பது 
பேரழிவுக்கும் , துயரத்திற்கும் 

தான் வழி வகுக்கும் . 


பெர்லினில் 
ராணுவ 
அணிவகுப்பை 
அடிக்கடிப் 
பார்த்தார் . 


என்னால் முடியாது ! 


இப்போருக்கு ஜெர்மனி 
அந்த 

காரணமல்ல என்று ஒரு 
ஆகஸ்ட்டில் 

அறிக்கை தயாரித்து 
பெல்ஜியத்தை 

இருக்கிறோம் . 
ஆக்ரமித்தது 

ஜெர்மனியைச் சேர்ந்த 
ஜெர்மனி. | புகழ்பெற்ற விஞ்ஞானியர் , 
விரைவில் , எழுத்தாளர்கள் , 
உலகப்போர் கலைஞர்கள் என 93 பேர் 
தொடங்கியது . கையெழுத்திட்டிருக்கிறா 

ர்கள் . இதில் நீங்களும் .. ? 


மாறாக , சமாதானத்தை வலியுறுத்திய 
ஜார்ஜ் நிகோலாயுடன் இணைந்தார் 

ஐன்ஸ்டைன் . 
ஐரோப்பாவில் 
சமாதானத்தை 
விரும்பும் எல்லா 
ஜெர்மானியருக்கும் 
அறைகூவல் 
விடுப்போம் . 


ஆம் , தேசியமும் 
போருக்கும் 
மாற்றாக 
ஒற்றுமையும் 
சமாதானமும் . 


மற்ற இரு 
ஜெர்மானியர் மட்டுமே 
கையெழுத்திட்டாலும் 
மனம் தளராமல் பல 

கடிதங்கள் , 
சந்திப்புகள் , 
பிரசங்கங்கள் என 

போரின்றி 

விரைவில் 
சமாதானமடைவதற்கு 

பாடுபட்டார் 
ஐன்ஸ்டைன் . 


இதோடு வேலையிலும் தன் முழு 
கவனத்தை செலுத்தினார் . 1915 ல் . . 


ம்ம் ... வேலை முடிந்து 

விட்ட து . 10 
வருடங்களுக்கு 
முன்னால் ஸ்பெஷல் 
தியரி இப்போது 
ஜெனரல் தியரி... 


ஐன்ஸ்டைனின் சிறு வயதில் நீ வயலின் 
உறவினர்கள் | வாசித்தது 
சிலர் 

நினைவிருக்கிறது . 
பெர்லினில் 

இன்னும் வாசிக்கிறாயா 
வசித்தனர் . 
அதில் இரு 

ஆம் எல்ஸா ! 
மகள்களுடன் 

அது என் 
இருந்த ஒரு 

மனதிற்கு 
இளம் 

பிடித்த ஒன்று . 
விதவையும் 
ஒருவர் . 


ALBERT EINSTEIN 


இதை நட்சத்திரங்கள் 
பகலில் தெரியும் முழு 
சூரிய கிரகணத்தின் 
போது மட்டும் தான் 
நிரூபிக்க முடியும் . 


1918 ல் ஜெர்மனி சரணடைந்தது , போரும் 
முடிந்தது . 1919 ல் ஆல்பர்ட்டும் எல்ஸாவும் 
மணம் புரிந்து கொண்டனர் . 

என் கோட்பாட்டின் படி , 
நட்சத்திரத்தில் இருந்து 
பயணித்து பூமிக்கு வரும் 
ஒளியின் பாதை 
சூரியனை அணுகும் 
போது வளையும் . எனவே 
நட்சத்திரம் இடம் 
பெயர்ந்தது போலத் 
தெரியம் . 


சரி , செய்யலாம் . 


மற்ற விஞ்ஞானியர் ஐன்ஸ்டைனின் 
கோட்பாட்டை சோதிக்க விழைந்தனர் . 

_ இங்கிலாந்தில் ... 
பிரேசில் மற்றும் கிழ்க்காப்பிரிக்காவில் உள்ள 
இந்தத் தீவிலும் நம் ஆட்கள் இருந்தால் இந்த 
கிரகணத்தை தெளிவாகக் காண முடியும் . 


29 மே , ப்ரின்ஸிபி தீவில்.. . 


ம் .. சீக்கிரம் அதைக் கொடு , 
2 நிமிடங்கள் மட்டுமே 
கிரகணம் இருக்கும் . 


ஜூன் 3 ம் தேதி ....... 


நமக்கு தெரியவில்லை , மேகங்கள் 
வேண்டியது இருந்தன , இதை டெவலப் 
கிடைத்ததா ? செய்தால் தான் சொல்ல 

| முடியும் . 


ஒரு நாள் 
முழுக்க 
சோதித்து 
விட்டேன் . 
ஐன்ஸ்டைனின் 
கூற்று சரியே ! 


யாரது எல்ஸா ? 


பத்திரிக்கை 
நிருபர்கள் ! 


6 நவம்பர் 1919 அன்று 

ஐன்ஸ்டைனின் 
சார்பியல் கோட்பாடு 

நிரூபணம் ஆன 
தகவலை இங்கிலாந்து 
வெளியிட்டது . ஒரே 
இரவில் உலகப் புகழ் 

பெற்ற 
விஞ்ஞானியானார் 
ஐன்ஸ்டைன் . 


நான்காம் 
பரிமாணம் 
என்றால் 
என்ன ? 


உங்களின் | 
வாழ்க்கை 
ஹாலிவுட் படமாக 

எடுக்கப் 
படுகிறதா ? 


எல்லோருக்கும் 
பைத்தியமா ? ! 


ஒளி எப்படி 
வளையும் ? 


ALBERT EINSTEIN 


பர் 


உலகெங்கிலும் இருந்து அவருக்கு 

அவர் 

வெளியே 
தபால்கள் குவிந்தன . . 

எங்கு 
இவற்றை 

வெளியே இன்னும் சென்றாலும் . 
நான் என்ன இருக்கிறது . 
செய்வது ? 


ப்ரோஃபசர் , 
ஆட்டோக்ராப் ப்ளீஸ் ! 

நகராதீர்கள் ! 
எனக்கு ஒரே 

ஒரு 
புகைப்படம் 
வேண்டும் . 


ம்ம் ... ஜெர்மனி 

உங்களை 
விஞ்ஞானியர் அவரை ஆராதித்தனர் . 

இப்போது ஒரு 
உலகெங்கிலும் வேலைகள் தாமாக வெறுப்பவர்களே 

- குடியரசு . 
தேடி வந்தன . 

இவ்வாறு அவதூறுகளை ஐரோப்பாவில் 

பரப்புகிறார்கள் . அமைதி நிலவ ஒரு 
எவ்வளவுக்கெவ்வளவு புகழ் 
பெறுகிறேனோ அதே 

ஜெர்மனிக்கு நீங்கள் நல்ல வாய்ப்பு . 
அளவுக்கு ஜெர்மானியர்கள் 

தேவை . நான் இங்கேயே 
என்னை வெறுக்கிறார்கள் . 

இருக்கிறேன் . 
ஏனெனில் நான் ஒரு யூதன் , 
சமாதனாத்தை விரும்புவன் . 
ஒருவேளை ஜெர்மனியை 
விட்டுச் செல்ல வேண்டுமோ ? 


யூதர் நலனுக்காக என்னை பொறுத்த வரை , மதம் அப்படியானால் நீங்கள் 
பாடுபட்ட என்பது மானிடரிடையே 

என்னோடு 
Dr . சைம் பிரிவினையை உண்டாக்கக்கூடாது . அமெரிக்காவுக்கு 
வைஸ்மானை ஆனால் , யூதர்களின் கலாச்சார 

வாருங்கள் . ஒரு ஹீப்ரு 
சந்தித்தார் மையமாய் பாலஸ்தீனம் 

பல்கலைக்கழகம் 
ஐன்ஸ்டைன் . தேவை என நினைக்கிறேன் 

தொடங்க நிதி திரட்ட 
நீங்கள் உதவலாம் . 


1921 ஏப்ரலில் , ந்யூயார்க் வந்தனர் 

திருமதி . || பலமுறை இவர் அதை 
ஐன்ஸ்டைன் தம்பதியினர் . ஐன்ஸ்டைன் , | | விளக்கினாலும் எனக்குப் 
துறைமுகத்திலேயே அவர்களை | சார்பியல் தத்துவம் புரிவதில்லை . ஆனால் , 
பேட்டி எடுக்கக் குவிந்தனர் உங்களுக்குப் என் மகிழ்ச்சிக்கு அது 
பத்திரிக்கை நிருபர்கள் 

புரிந்ததா ? 

அவசியத் தேவையும் 

இல்லை . 


எங்கு சென்றாலும் 

அவருக்கு 
பேராதரவு 
கிடைத்தது . 


IMIL 


யூதர்களின் தேசிய நிதிக்காக பல 
லட்சம் டாலர்கள் திரட்டப்பட்டது . 


ALBERT EINSTEIN 


வெள்ளை 
மாளிகைக்கு 
அழைப்பு , 
கொலம்பியா 
பல்கலையில் 

பதக்கம் , 
ப்ரின்ஸ்டனில் 
ஒரு பட்டம் என 
அமெரிக்கவில் 
கௌரவிக்கப் 

பட்டார் 
ஐன்ஸ்டைன் . 


அடுத்த சில 
ஆண்டுகள் அவர் 
உலகம் முழுக்க 
சுற்றுப்பயணம் 
மேற்கொண்டார் . 

சென்ற 
இடமெல்லாம் 
கௌரவிக்கப் 
பட்டார் அவர் . 


ஆல்பர்ட் | 
உங்களுக்கு 
நோபெல் பரிசு ! 


ஜப்பானில் அவரின் வருகை தேசிய 
விடுமுறை நாளாக அனுசரிக்கப்பட்டது 


நல்ல செய்தி ! 
பரிசுத்தொகையை 
நான் மிலெவாவுக்கு 
அளிக்க வேண்டும் . 
என் மகன்களின் 
படிப்புக்காக . 


அவரின் சொந்த நாடான ஜெர்மனியில் 
மட்டும் அவருக்கு எவ்வித கௌரவவும் 
கிட்டவில்லை . மாறாக , ஹிட்லரும் நாஜி 
கட்சியும் யூதர்களும் , ஐன்ஸ்டைனும் 
ஜெர்மனியின் களங்கம் என்றனர் . 


தயவுசெய்து நாட்டை | ஹ்ம் ... நாஜி 
விட்டுச்சென்று | 

கட்சி மிகவும் 
விடுங்கள் . நாஜி க்கள் 

- சிறியது . 
நம் வெளியுறவுத்துறை 

நான் 
அமைச்சரை சுட்டு 
விட்டனர் . உங்களுக்கும் - 

இங்கிருந்து 
கொலை மிரட்டல் 

| அவர்களை 
விடுத்துள்ளனர் . 

தோற்கடிக்க 
உதவுவேன் . 


ஆனால் , அடுத்த 10 ஆண்டுகளில் உலகின் தலைசிறந்த அறிஞர்கள் - ம்ம் ... 

ஹிட்லரின் நாஜிக் கட்சி கொண்ட ஒரு மையத்தை வருடத்தில் 
ஜெர்மனியில் வலுப்பெற்றது . ப்ரின்ஸ்டனில் உருவாக்கத் 

ஒரு சில 
ஐன்ஸ்டனை பார்ப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம் . அவரவர் 

மாதங்கள் 
அமெரிக்காவில் இருந்து வந்த நண்பர் விருப்பப்படி ஆய்வு செய்யவும் 

நான் அங்கு 
ஒருவர் . . படிக்கவும் முழுச் சுதந்திரம் 

கழிக்கலாம் . 
உண்டு. அதற்கு நீங்கள் தான் 
தலைமை ஏற்க வேண்டும் . 


ஆனால் , அவரின் பாதுகாப்பு குறித்து 
நண்பர்களும் , குடும்பமும் கவலை 

கொண்டனர் . 
நாஜிக்களின் 

உங்களை 
வளர்ச்சி 

அவர்கள் 

நேரடியாகத் 
அச்சுறுத்துகிறது . 

தாக்குகிறார்கள் 

உங்கள் 
கோட்பாடை 
யூதர்களின் 
சதித்திட்டம் 
என்கிறார்கள் . 


உங்களின் 
தலையை 
கொண்டு 
வருபவருக்கு 
$ 5 , 000 பரிசு 

எனற 
வதந்தியும் 
நிலவுகிறது . 


ஓ , என் 
தலையின் 

மதிப்பு 
இவ்வளவு 
அதிகமா ? ! 


ஆல்பர்ட் , இது 
விளையாட்டல்ல . தயவு 
செய்து சென்று விடுங்கள் . 


எப்படியும் அமெரிக்கா 

செல்லும் திட்டம் 
உள்ளது . குளிர்காலம் 

முடியும் வரை 
கலிஃபோர்னியா 
இன்ஸ்டிட்யூட் ஆஃப் 
டெக்னாலஜிக்கு 
செல்லலாம் . 


ALBERT EINSTEIN 


23 


குளிர்காலம் முடிந்த பிறகு , ஜெர்மனி 
திரும்ப ஆயத்தமாயினர் ஐன்ஸ்டைன் 

தம்பதிகள் . 


சார் , ஹிட்லர் தேர்தலில் வென்று நாஜி 
| கட்சி ஆட்சியைப் பிடித்து விட்டது . 
இப்போது என்ன செய்யப் போகிறீர்கள் ? 


இந்த சந்தர்ப்பத்தில் 
நான் ஜெர்மனிக்கு 
திரும்ப மாட்டேன் . 


ஐரோப்பாவில் ஒரு சிறிய பயணத்திற்குப் பின் அமெரிக்கா திரும்பி , 
ப்ரின்ஸ்டனை தங்கள் நிலையான இருப்பிடமாகக் கொண்டனர் . 


விரைவில் வெள்ளை மாளிகையில் 
விருந்துக்கு அழைக்கப்பட்டனர் . 
உங்களுக்கும் 

ஆம் , மிகவும் 
படகோட்டுவது 

பிடிக்கும் . 
பிடிக்குமா ? | 


1940 ல் 
அமெரிக்கக் 
குடிமகனாக 
பிரமாணம் 
எடுத்துக் 
கொண்டார் 

அவர் . 


ஜெர்மனி அணு 
குண்டு தயாரிப்பில் 
குறிப்பிடத்தக்க 
அளவு வெற்றி 
பெற்றிருப்பதாக 
ஒரு வதந்தி . 


ஹிட்லரின் 
கொடுமையால் புலம் 
பெயர்ந்த மற்ற 

அறிஞர்கள் 
ஐன்ஸ்டைனை 
சந்தித்தனர் . 


மிக மோசமான செய்தி , 
அதைக் கொண்டு அவர்கள் 
உலகையே மிரட்டக்கூடும் 


இந்த சாத்தியம் 
குறித்து ஜனாதிபதி 
ரூஸ்வெல்ட்டுக்கு ஒரு 
கடிதம் எழுதப் 
போகிறேன் . 


ஐன்ஸ்டைனின் 
அந்தக் கடிதம் 
உலகப் புகழ் 
பெற்றது . அதன் 
பின் அமெரிக்காவும் 

அணு ஆயுதப் 
போரில் குதித்தது . 
ஐரோப்பவை 
ஜெர்மனி 
ஆக்ரமிக்க , 
அமெரிக்காவை 

ஜப்பானின் 
படைகள் தாக்கின . 


6 ஆகஸ்ட் 1945 , ஹிரோஷிமாவில் அணுகுண்டு வெடித்தது . அணு ஆயுதம் 

என்பது நிதர்சனம் ஆனது . 


1946 ல் மற்ற விஞ்ஞானியரோடு 
இணைந்து அணு ஆயுதங்களினால் 

ஏற்படும் விளைவு குறித்து 
உலகுக்கு அறிவிக்கப் பாடுபட்டார் 


நிலையான ஒரு 
உலக அரசாங்கமே 
அணு ஆயுதங்களில் 
இருந்து நம்மைக் 
காக்க முடியும் . 


ALBERT EINSTEIN 


5 


அட , அப்படியா ! 

எனக்கும் 
காட்டுவாயா ? 


தான் எப்போதும் விரும்பிய எங்க வீட்டில் நாலு 

ஆடம்பரமில்லாத பூனைக்குட்டிகள் 
அமைதியான வாழ்க்கை 

இருக்கு ! ! 
வாழ்ந்த ஐன்ஸ்டைனை 
ஏப்ரல் 1955 ல் இறக்கும் 
வரை ப்ரின்ஸ்ட ன் வீதிகளில் 

ஒரு சாமானியனை 
போலக் கண்டனர் மக்கள் . 


இறுதிவரை அவர் வேலை செய்வதை 

அடுத்து ... அழிவுப்பாதையில் செல்லும் 
நிறுத்தவில்லை . முதலில் அறிவியல் ... உலகை அமைதியை நோக்கிச் 

செலுத்தும் முயற்சி . 
கேள்வி கேட்பதை | நாம் போரைக் 
நிறுத்தாமல் இருப்பது 

கை விட 
அவசியம் . 

வேண்டும் அல்லது 
ஒவ்வொரு நாளும் இந்த 

மனித இனமே 
இயற்கையின் எண்ணிலா 

ஒட்டுமொத்தமாக : 
ரகசியங்களை சிறிது 

அழிய நேரிடும் . 
சிறிதாகக் கற்க முயல 

வேண்டும் . 


end 


- முற்றும் - 


